தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 3.20 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


காய் 


SU 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெல் 


பல்லும் 


எண் 24 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 19 , 2013 
ஆனி 5 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி VI பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44 (2 ) இன் கீழான அறிவிக்கை . 

(ந.க . எண் 2002/21/2013) 
1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(2 ) இன் கீழ்ச் செயல்படாத 

சங்கங்கள் பற்றிய பட்டியல் 
வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் 


( 3) 


1 /2006 


2 /2006 


3 /2006 


4/ 2006 


Democratic Rural Education And Awareness Motive Society (Dreams) No .554 . T.E .L.C . 

School Street , Big Melamaiyur , Chengalpattu . 
இமயம் இளைஞர்கள் நற்பணி மன்றம் , முருகன் இல்லம் , பொன்னியம்மன் கோயில் தெரு , 

ஆமையம்பட்டு கிராமம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
கூடுவாஞ்சேரி அம்பேத்கார் இளைஞர் நற்பணி மன்றம் , கூடுவாஞ்சேரி கிராமம் , போந்தூர் 

அஞ்சல் , ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
கடப்பாக்கம் கிராம கல்வி பொருளாதாரம் முன்னேற்ற சங்கம் , நிர்மலா வீடு , சிநிமா தியேட்டர் 

பின்புறம் , கடப்பாக்கம் கிராமம் & அஞ்சல் , செய்யூர் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
செய்யூர் மகளிர் முன்னேற்ற சங்கம் , நெ . 3/92 , குடியானவர் வீதி , செய்யூர் & PO . செய்யூர் 

வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
சிறுபேர்பாண்டி மேதகு திரு . APJ அப்துல் கலாம் ஜனநாயக இளைஞர் நற்பணி மன்றம் , சிறுபேர் 

பாண்டி கிராமம் , மதுராந்தகம் வட்டம் , பெரும்பேர் கண்டிகை (அஞ்சல்) . 
கே . கே . நகர் , பொதுநல நற்பணி மன்றம் பெரிய மேலமையூர் , கே . கே . நகர் (NGGO நகர் 

எதிரில் ) பெரிய மேலமையூர் , செங்கல்பட்டு - 603 001 . 


5 / 2006 


6/2006 


7 / 2006 


8 / 2006 


முதுகரை பாரதம் இளைஞர் நற்பணி மன்றம் , மூத்த மேட்டு தெரு , முதுகரை கிராமம் , குருகுலம் 

அஞ்சல் , மதுராந்தகம் அஞ்சல் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 


DTP - VI -1 (T- Sup.) (24 ) - 1 


[ 1] 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


9 / 2006 


10 / 2006 


11 / 2006 


12 /2006 
13 /2006 


15 /2006 


16/ 2006 


17 /2006 


18 /2006 


19/ 2006 


20 / 2006 


21/ 2006 


மறைமலை நகரிய விவசாயிகள் நலச்சங்கம் , நெ .9/13 , திருத்தக்கதேவர் தெரு , NH1 , மறைமலை 

நகர் , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
இந்திராநகர் அன்னை தெரேசா இளைஞர் நற்பணி மன்றம் , இந்திராநகர் செட்டி புண்ணியம் 

கிராமம் , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
ஏரிகாத்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் , நெ . 141 , தேரடி தெரு மதுராந்தகம் , காஞ்சிபுரம் 

மாவட்டம் . 
Fedaration of Traditional Architects , நெ . 76 , தேவராஜன் தெரு , வேதாசலம் நகர் , செங்கல்பட்டு . 
Atomic Energy Backward Class Employees Welfare Association , நெ . 429 பெரியார் நகர் , 

புதுப்பட்டிணம் ( வழி ) , கல்பாக்கம் . 
Velichai Village Forest Council , வெளிச்சை கிராமம் , திருப்போரூர் வழி , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
Maruthuvan Padi Village Forest Council , மருத்துவான்பாடி கிராமம் , உத்திரமேரூர் ( வழி ) & 

வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
Health Education and Agricultural Development Society (Heads) , நெ . 67 , கடப்பாக்கம் 

செய்யூர் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
Suresh Nagar Residents Welfare Association , வெல்பேர் அசோசியேசன் பில்டிங் மகாத்மா 

காந்தி மெயின் ரோடு , சுரேஷ் நகர் , நாவலூர் கிராமம் , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் 

மாவட்டம் . 
காஞ்சிபுரம் மாவட்ட பழங்கள் உற்பத்தியாளர் நலசங்கம் , நெ . 20பி , GST ரோடு , அச்சிறுபாக்கம் , 

மதுராந்தகம் வட்டம் . 
Thondanadu Organic Farming and Herbal Growers Society நெ . 21 , தேவராஜனார் தெரு , 

வேதாசலம் நகர் , செங்கல்பட்டு . 
கொங்கனாஞ்சேரி கிராம செங்கல் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் , KRD பில்டர்ஸ் , கொக்கனஞ்சேரி 

கிராமம் பாலூர் அஞ்சல் , செங்கல்பட்டு வட்டம் . 
Pudupair Envirronmental and womens Development Society , நெ . 3 / 70 , 

முத்துமாரியம்மன் கோயில் தெரு , புதுப்பேர் கிராமம் , ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
பாக்கியாநகர் பிளாட் ஓனர்ஸ் அண்டு ரெஸிடண்ட்ஸ் அசோசியேசன் சென்ட்ரல் பார்க் , பாக்கியாநகர் , 

காட்ரம்பாக்கம் , ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
அண்ணாநகர் திம்மாவரம் கிராம நலமுன்னேற்ற சங்கம் , நெ . 27/1, அண்ணாநகர் , திம்மாவரம் 

கிராமம் , ஆத்தூர் அஞ்சல் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
நெ . 67 , வில்லியம்பாக்கம் கிராம ராஜீவ் காந்தி இளைஞர் நற்பணி மன்றம் , நெ . 1/ 32 , 

இந்திராகாந்தி தெரு , நெ . 67 , வில்லியம்பாக்கம் , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
காயரம்பேடு கிராமத்தில் அடங்கிய விஷ்ணுப்பிரியா சௌபாக்கியா சுப்பிரமணியபுரம் ஜெயநகர் 

பவானிபுரம் குடியிருப்போர் நலசங்கம் , நெ 22 , சௌபாக்கியா நகர் , காயிரம்பேடு கிராமம் & 

அஞ்சல் செங்கல்பட்டு வட்டம் . 
நிலதரகர்கள் சங்கம் , நெ . 3A , ஐ . டி . ஹைவே திருப்போரூர் ( அம்பேத்கார் சிலை எதிரில் ) 

செங்கல்பட்டு வட்டம் . 
Sriperumbudur (Madura ) Pattunool Chairman womens Development Society , நெ . 44 , 

பிள்ளையார்கோயில் தெரு , பட்டுநூல் சத்திரம் , ஸ்ரீபெரும்புதூர் . 
Valliammai Engineering College Alumni Association - Kattankolathur , S . R . M . , நகர் , 

காட்டாங்கொளத்தூர் , செங்கல்பட்டு வட்டம் . 
வல்லிபுரம் கிராம டாக்டர் அம்பேத்கார் சமூக இளைஞர்கள் நற்பணி மன்றம் , வல்லிபுரம் 

கிராமம் & அஞ்சல் , பொன்விளைந்தகளத்தூர் வழி , திருக்கழுக்குன்றம் வட்டம் . 
கானத்தூர் , ரெட்டிகுப்பம் மீனவர் நலவாழ்வு சங்கம் , நெ . 598 , M .G .R . தெரு , கானத்தூர் , 

ரெட்டிகுப்பம் கிராமம் , கோவளம் போஸ்ட் . 


22 / 2006 


24/ 2006 


28 / 2006 


30 / 2006 


31/ 2006 


32 /2006 


35 / 2006 


36/2006 


37/2006 


38 / 2006 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3) 


39 / 2006 


40/ 2006 


மெஜஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் நெ . 1/153 , பெருமாள் கோயில் தெரு , சோமங்கலம் கிராமம் & 

போஸ்ட் , ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் . 
கீரப்பாக்கம் இளைஞர் நற்பணி மன்றம் , பிள்ளையார் கோயில் தெரு , நெ . 12 , கீரப்பாக்கம் கிராமம் , 

திருக்கழுக்குன்றம் வட்டம் . 
பாலூர் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் விளையாட்டுக்குழு , பாலூர் கிராமம் & அஞ்சல் 

செங்கல்பட்டு வட்டம் . 


41/2006 


42/2006 


43 /2006 


45/2006 


46/ 2006 


கொக்கிலமேடு மீன்விற்கும் பெண்தொழிலாளர் நலச்சங்கம் , கொக்கிலமேடு மீனவர் பகுதி , 

மாமல்லபுரம் , திருக்கழுக்குன்றம் வட்டம் . 
வெண்புருசம் மீன்விற்கும் பெண்தொழிலாளர் நலசங்கம் , வெண்புருஷம் மீனவர் பகுதி , மாமல்லபுரம் , 

திருக்கழுக்குன்றம் வட்டம் . 
சுங்குவார்சத்திரம் ஆட்டோ ஓட்டுநர் நலவாழ்வு சங்கம் , திருமங்கலம் (மதுரா) சுங்குவார்சத்திரம் & 

போஸ்ட் , ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் . 
கருங்குழி நுகர்வோர் பாதுகாப்பு குழு , நெ . 40 , மலைப்பாளையம் ரவிந்தரநாத்தாகூர் தெரு , 

கருங்குழி , மதுராந்தகம் வட்டம் . 
நின்னை காந்தி நகர் வன்னியர் நலசங்கம் , நெ . 15 , முதல் தெரு காந்திநகர் , நின்னகரை கிராமம் , 

காட்டாங்கொளத்தூர் & அஞ்சல் , செங்கல்பட்டு வட்டம் . 
ஸ்ரீசுந்தரபாரதியார் இளைஞர் நற்பணி மன்றம் , நெ . 114 /4 - ஆலன்சாலை பாரதபுரம் பகுதி ஆலப்பாக்கம் 

கிராமம் , செங்கல்பட்டு வட்டம் . 
கல்பாக்கம் கப்பலோட்டிய தமிழன் இளைஞர் நற்பணி மன்றம் , புதுப்பட்டினம் (மீனவர்பகுதி ) கல்பாக்கம் . 


47 /2007 


48/ 2006 


49/ 2006 


50/ 2006 


Samudhaya Ottrumai Iyyakkam , நெ . 1 4 RV , தெரு அழகேசன் நகர் , செங்கல்பட்டு 


51/2006 


செங்கை பதிவுமாவட்ட தினக்கூலி சாலை பணியாளர் சங்கம் , நெ . 71 , பழைய GST ரோடு , 

செங்கல்பட்டு . 


52/2006 


53/2006 


54/ 2006 


55/ 2006 


56/2006 


57/2006 


மதுராந்தகம் நண்பர்கள் பொழுதுபோக்கு நிலையம் , நெ . 20 , சுந்தர் ராம் நகர் , மதுராந்தகம் வட்டம் , 

காஞ்சிபுரம் மாவட்டம் . 
அருணோதயம் கிராம மேம்பாட்டு சங்கம் , இரும்பேடு கிராமம் & அஞ்சல் மதுராந்தகம் வட்டம் . 
மறைமலைநகர் யாதவ நலசங்கம் , நெ .28 HIG திருவள்ளுவர் சாலை , என் . எச் . 1 , மறைமலை நகர் , 

செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
மறைமலைநகர் மகளிர் முன்னேற்ற சங்கம் , நெ .10/21 , LLIG , மங்கையர்கரசி தெரு , NH - 1, 

மறைமலை நகர் , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
மதுராந்தகம் வட்டம் சலவைத்தொழிலாளர்கள் நலச்சங்கம் , ஏவி நகர் , மேலவளம் கருங்குழி 

போஸ்ட் , மதுராந்தகம் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
Asian Paints Employees Welfare Society , நெ . E6 , F -13 , Sipcot இன்ட ஸ்ட்ரியல் பார்க் , 

ஸ்ரீபெரும்புதூர் - 602 105 . 
Daya Fishermen Seva Society , நெ . 44 , பஜனை கோயில் தெரு , கோவளம் , காஞ்சிபுரம் மாவட்டம் - 

603 112 . 
National Institute for The Empowerment of Persons with Multiple Disabilies , முட்டுகாடு 

கிராமம் செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
முருகன் அடியார் மன்றம் , பரணி பால் அபிஷேக குழு , நெ . 2 /23 , காந்தி தெரு , 

சிங்கபெருமாள் கோயில் . 
கழிப்பட்டூர் மேட்டுதெரு குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் , நெ . 3/ 55 , மேட்டுதெரு , கழிப்பட்டூர் 

கிராமம் , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
முட்டுகாடு உழைப்பாளர் முன்னேற்ற சங்கம் , நெ . 2/ 154A , சுந்தர் சேகர் தோட்டம் , முட்டுகாடு 

கிழக்கு கடற்கரை சாலை , கோவளம் அஞ்சல் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 


58/ 2006 


59/2006 


60/ 2006 


61/ 2006 


63 /2006 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


64 / 2006 


65 /2006 


66 / 2006 


67/ 2006 


68 /2006 


செங்கை பட்டர்பிளை ரெக்ரியேஷன் கிளப் , நெ . 103 - GST ரோடு , செங்கல்பட்டு நகரம் , செங்கல்பட்டு 

வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
உத்திரமேரூர் போட்டோ & வீடியோ கலைஞர் சங்கம் , நெ . 12 /1 , மசூதி சந்து (மாடியில் ) 

உத்திரமேரூர் , காஞ்சிபுரம் மாவட்டம் - 603 406 . 
செங்கல்பட்டு பிளவர் ரிக்ரியேஷ் கிளப் , நெ . 27ஏ , GST ரோடு , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் 

மாவட்டம் . 
Positive Living Society Chengalpattu , நெ . 4/98 , நேதாஜி தெரு , சிங்கபெருமாள் கோயில் , 

காஞ்சிபுரம் மாவட்டம் - 603 204 . 
ஸ்ரீவித்தியாதிராஜா சர்வீஸ் சங்கம் , கல்பாக்கம் , நெ . 6/ 168 , பஜார் தெரு , சட்ராஸ் , கல்பாக்கம் , 

திருக்கழுக்குன்றம் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
அறிஞர் அண்ணா இளைஞர் நற்பணி மன்றம் , நெ . 38 , கெண்டிரச்சேரி வடக்கு காலணி , 

புதுமாம்பாக்கம் அஞ்சல் , மதுராந்தகம் வட்டம் . 
கருங்குழி இமயம் இளைஞர்கள் நற்பணி மன்றம் , நெ .22B , செட்டிபேட்டை துரைக்குளம் , கருங்குழி 

கிராமம் , மதுராந்தகம் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
புதுப்பட்டிணம் குப்பம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இளைஞர் நற்பணி சங்கம் , நெ . 125 

புதுப்பட்டிணம் குப்பம் , (மீனவர் பகுதி ) கல்பாக்கம் , திருக்கழுக்குன்றம் வட்டம் , காஞ்சிபுரம் 
மாவட்டம் . 


69 / 2006 


70 /2006 


71/ 2006 


72 /2006 


73/ 2006 


74/ 2006 


75/2006 


76/ 2006 


கிளியாநகர் அப்துல்கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றம் , நெ . 61 , கிளியாநகர் கிராமம் & 

போஸ்ட் , உத்திரமேரூர் வழி , மதுராந்தகம் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
சாத்தங்குப்பம் கிராம இளைஞர் நற்பணி சங்கம் , நெ . 3/ 112 , பிள்ளையார் கோயில் தெரு, 

சாத்தங்குப்பம் கிராமம் , கேளம்பாக்கம் போஸ்ட் , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
மேலமையூர் லட்சுமி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , நெ . 486/1 , லட்சுமி நகர் , மேலமையூர் 

கிராமம் , வல்லம் அஞ்சல் - 603 002 , செங்கல்பட்டு , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
220 , வீராபுரம் அறிஞர் அண்ணா இளைஞர் மன்றம் , நெ . 220 , வீராபுரம் பாரதியார் தெரு , பரனூர் 

போஸ்ட் , செங்கல்பட்டு வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
செங்கை சன் ரெக்கிரியேஷன் கிளப் , நெ . 103 , G .S .T . ரோடு . செங்கல்பட்டு நகரம் , செங்கல்பட்டு 

வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
Farm Grove Srinivasan Nagar Owners And Residents Welfare Association , பி . நெ . 2003 , 

பார்ம் குரோவ் ஸ்ரீநிவாசன் நகர் கழிப்பட்டூர் & படூர் கிராமம் , OMR செங்கல்பட்டு வட்டம் . 
செங்கை மண்டல நுகர்வோர் பாதுகாப்பு மையம் , நெ . 109 எ . காந்தி சாலை செங்கல்பட்டு . 
GIGI Youth Club - Kovalam , நெ . 21 , பஜனை கோயில் தெரு , கோவளம் , 
காஞ்சிபுரம் மாவட்டம் - 603 112 . 

ச . சத்தியப்பிரியா , 
சங்கங்களின் பதிவாளர் மற்றும் 

மாவட்டப் பதிவாளர் . 


77/ 2006 


78/ 2006 


79/ 2006 


செங்கல்பட்டு 
2012 , நவம்பர் 16 , 


(ந . க . எண் . 1837/இ1/2012 ) 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டத்தின் கீழ் செயல்படாத சங்கம் பற்றிய அறிவிக்கை 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 27 /1975 ) பிரிவு 44(2) - ன் படி கீழ்கண்ட சங்கத்திற்கு 
இவ்வலுவலகக் கடித எண் .ந .க . எண் . 1837 , நாள் 18 - 07 - 2012 - ல் அறிவிப்பு பதிவஞ்சலில் அனுப்பப்பட்ட நிலையில் அறிவிப்பு 
திரும்ப பெறப்பட்டது . எனவே மேற்படி சங்கம் செயல்படாத சங்கமாக கருதி 1975 - ம் ஆண்டு தமிழ்நாடு சங்கப்பதிவுச் 
சட்டப்பிரிவு 44(2)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2) 


44 /2011 


தலித் அல்லாதோர் பொதுமக்கள் நலச்சங்கம் , 61 , லெஷ்மணபுரம் , பைபாஸ் ரோடு , மதுரை -16 . 


மதுரை ( தெற்கு ) 

செ . இராஜசேகரன் , 
2013 , ஜனவரி 10 , 

(உதவிப்பதிவுத் துறைத் தலைவர் நிலையில் ) 

மாவட்டப்பதிவாளர் (நிருவாகம் ) 
(ந . க . எண் . 1571/ 43/2013 ) 
1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 44(3) (b)- ன் கீழான அறிவிக்கை . 
கீழே குறிப்பிட்டுள்ள சங்கமானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் பிரிவு 16( 3) (பி ) ன்படி கோர்வை செய்ய வேண்டிய 
அறிக்கைகளைக் கடந்த 3 ( மூன்று ) நிதி ஆண்டுகளுக்கு மேல் கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தொடர்ந்து , 1975ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் பிரிவு 44( 3 ) (பி ) ன்படி செயல்படாத சங்கங்களாக கருத வேண்டியுள்ளதால் , தமிழ்நாடு அரசிதழில் 
இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட 3 ( மூன்று ) மாதங்களுக்குள் மேற்கண்ட அறிக்கைகளைக் கோர்வை செய்யாமைக்கு தகுந்த காரணம் 
அளிக்கப்படவில்லையெனில் , சங்கப் பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்படுகிறது : 
வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் 


( 2 ) 


1/ 2008 


2 / 2008 


3 /2008 


4 /2008 


5/2008 


காவேரி பாசனம் வடக்குராஜன் வாய்க்கால் அ21 , திருநாரையூர் வாய்க்கால் பாசனதாரர்கள் சங்கம் , 

வடக்குவீதி , திருநாரையூர் அஞ்சல் - 608 303 , காட்டுமன்னார்கோயில் வட்டம் . 
சிதம்பரம் நகர லால்கான் பள்ளி வாசல் ஜமாத் சங்கம் , கொத்தவால் தெரு , சிதம்பரம் டவுன் . 
கேபில் டிவி உரிமையாளர்கள் சங்கம் , நெ . 82/5 , வடக்கு மெயின் ரோடு , சிதம்பரம் - 608 001 . 
சுபாஷ் இளைஞர் நற்பணி மன்றம் , 31 , குமாரப்பேட்டை , சாமியார்பேட்டை போஸ்ட் , சிதம்பரம் . 
கடல் தாய் மகளிர் கூட்டமைப்பு , புதுகுப்பம் ( கி ) சி . புதுப்பேட்டை PO , சிதம்பரம் தாலுக்கா . 
சிதம்பரம் கட்டிட பொருள் வணிகர்கள் சங்கம் , நெ . 72 - 73 , மேலரதவீதி , சிதம்பரம் . 
காவேரி பாசனம் , வடக்குராஜன் வாய்க்கால் , ஊமையன் வாய்க்கால் பாசனதாரர்கள் சங்கம் , 

நடுத்தெரு , ம . புளியங்குடி அஞ்சல் , 608 302 , காட்டுமன்னார் கோயில் TK . 
வறியோர் கல்வி சங்கம் , மெயின்ரோடு , ஒரத்தூர் & PO , சிதம்பரம் தாலுக்கா . 
பரங்கிப்பேட்டை ஆட்டோ ஓட்டுநர் & உரிமையாளர்கள் சங்கம் , சஞ்சிவிராயர் கோயில் தெரு , 

பரங்கிப்பேட்டை - 608 502 . 


6 /2008 


7 / 2008 


9/2008 


10 /2008 


சிதம்பரம் 
2013 , ஜனவரி 29 , 


செ . சுபிதாலட்சுமி , 
மாவட்டப்பதிவாளர் ( நிர்வாகம் ) 


(ந . க . எண் . 1571/ 43/ 2013) 


கீழே குறிப்பிட்டுள்ள சங்கமானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் பிரிவு 16(3 ) (பி ) ன்படி கோர்வை செய்ய வேண்டிய 
அறிக்கைகளைக் கடந்த 3 ( மூன்று ) நிதி ஆண்டுகளுக்கு மேல் கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தொடர்ந்து , 1975ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் பிரிவு 44(3 ) (பி ) ன்படி செயல்படாத சங்கங்களாக கருத வேண்டியுள்ளதால் , தமிழ்நாடு அரசிதழில் 
இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட 3 ( மூன்று ) மாதங்களுக்குள் மேற்கண்ட அறிக்கைகளைக் கோர்வை செய்யாமைக்கு தகுந்த காரணம் 
அளிக்கப்படவில்லையெனில் , சங்கப் பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்படுகிறது : 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


11/ 2008 


வியாபாரிகள் நலச்சங்கம் , நெ . 7பி , சஞ்சீவிராயர் கோயில் தெரு , பரங்கிப்பேட்டை - 608 502 . 


6 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


12/ 2008 


13 / 2008 


14 /2008 


15/ 2008 


16/ 2008 


17 / 2008 


18 / 2008 


20/2008 


21/ 2008 


22/ 2008 


23/ 2008 


24/2008 


தமிழ்நாடு பொருளியல் வணிகவியல் B . Ed ., பட்டதாரிகள் சங்கம் , பள்ளிப்படை லால்புரம் அஞ்சல் , 

சிதம்பரம் வட்டம் , கடலூர் மாவட்டம் . 
கீழத்திருக்கழிப்பாலை மாணிக்கங்சாகை வாய்க்கால் , எம் . ஜி . ஆர் . வாய்க்கால் , நீர்பாசன விவசாயிகள் 

சங்கம் , கீழத்திருக்கழிப்பாலை ( கி ) பிச்சாவரம் அஞ்சல் , சிதம்பரம் வட்டம் . 
சிதம்பரம் தாலுக்கா கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் சங்கம் , நேத்தாஜிரோடு , சிதம்பரம் டவுன் . 
அன்னிபெசன்ட் அம்மையார் கடலோர கூட்டமைப்பு , காமன் கோயில் தெரு , கிள்ளை . 
மகாவீர் நகர் - தில்லைகாளியம்மன் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , மகாவீர் நகர் , சிதம்பரம் 

டவுன் . 
பெரியப்பட்டு வணிகர் சங்கம் , மெயின்ரோடு , பெரியப்பட்டு கிராமம் , சிதம்பரம் வட்டம் . 
பழங்குடியினர் ( மலைக்குறவர் ) பொருளாதார முன்னேற்ற சங்கம் , பிரம்மராயர் கோயில் தெரு , 

சிதம்பரம் - 608 001 . 
அண்ணாமலைப் பல்கலைக் கழக SCIST ஆசிரியர்கள் நல சங்கம் , நெ . 23 , காந்தி வீதி , 

திருவேட்களம் , அண்ணாமலைநகர் - 608 002 , கடலூர் மாவட்டம் . 
வயலூர் போக்குவரத்து நகர் குடியிருப்போர் ஆசிரியர்கள் நலச் சங்கம் , 114 , போக்குவரத்து நகர் 

வயலூர் , கிரப்பாளையம் அஞ்சல் , சிதம்பரம் வட்டம் . 
சேத்தியாத்தோப்பு நகர முன்னால் மாணவர் நலச் சங்கம் , நெ . 45 /13 , வடக்குமெயின் ரோடு , 

சேத்தியாத்தோப்பு மற்றும் அஞ்சல் , சிதம்பரம் வட்டம் . 
ஊரக கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு சங்கம் , காமாட்சி அம்மன் கோயில் தெரு , 

ஓமாம்புலியூர் & அஞ்சல் , காட்டுமன்னார்கோயில் தாலுக்கா , கடலூர் மாவட்டம் . 
அண்ணாமலை பல்கலைக் கழக வேளாண் புல முன்னாள் மாணவர்கள் சங்கம் , வேளாண்புலம் 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , அண்ணாமலை நகர் - 608 002 , சிதம்பரம் வட்டம் . 
தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பட்டதாரர்கள் சங்கம் , நெ .2 , அர்விந்த் காம்ப்ளக்ஸ் மாரியம்மன் 

கோயில் தெரு , சிதம்பரம் - 608 001 . 
சுப்பையாநகர் கிராம நலச்சங்கம் , வளையமாதேவி கீழ்பாதி , சுப்பையா நகர் , வளையமாதேவி ( கீழ் ) 

மற்றும் அஞ்சல் , சிதம்பரம் வட்டம் , கடலூர் மாவட்டம் . 
விவசாய மேம்பாடு மற்றும் சீரமைப்பு நலச் சங்கம் , சின்னமாரியம்மன் கோயில் தெரு , சிலம்பிமங்கலம் 

& அஞ்சல் , கடலூர் மாவட்டம் . 
Ma . Kolakudi Panchayat Level Federation , Village poverty Reduction Committee 

Ma. Kolakudi & Post, Kattumannarkoil, Cuddalore Dist. 
ஆக்டா கம்ப்யூட்டர் & பிரைமரி எஜுகேஷன் சொசைட்டி , முகம்மது சாலிக் காம்ப்ளக்ஸ் , நெ .3, 

பிள்ளையார் கோயில் தெரு , காட்டுமன்னார்கோயில் வட்டம் . 
புவனகிரி சாமுன்டீஸ்வரி அம்மன் டெம்போ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கம் , பேருந்து 

நிலையம் அருகில் , புவனகிரி மற்றும் அஞ்சல் , சிதம்பரம் வட்டம் . 
அன்னை தெரசா மாதர் சங்கம் , காட்டுமன்னார்கோயில் , அன்னை தெரசா நகர் (யூனியன் 

எதிர்புறம் ) காட்டுமன்னார்கோயில் வட்டம் , கடலூர் மாவட்டம் . 
திருவள்ளுவர் மக்கள் நலச்சங்கம் , நெ . 1/173 , திருவள்ளுவர் தெரு , சம்மந்தம் , பெரியமொமட்டி 

அஞ்சல் , பி . முட்லூர் வழி , சிதம்பரம் - 608 501 . 
அண்ணாமலைப்பல்கலைக்கழக ஆசிரியர் , ஊழியர் நலச்சங்கம் , நெ .20 , பழையபண்டிட் குவார்ட்ரஸ் 

அண்ணாமலை நகர் , சிதம்பரம் . 
டாக்டர் B .R . அம்பேத்கார் இளைஞர் நலச் சங்கம் , வடக்கு தில்லைநாயகபுரம் கிராமம் , கீழ்மூங்கிலடி 

அஞ்சல் - 608 102 , சிதம்பரம் வட்டம் . 
சுவாமி விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்றம் , அகர ஆலம்பாடி , கீழ் மாரியம்மன் கோயில் 

தெரு , அகர ஆலம்பாடி , சிதம்பரம் - 608 702 . 


27 /2008 


28 / 2008 


31 /2008 


32 / 2008 


35 /2008 


36/2008 


37 /2008 


38 /2008 


39/ 2008 


40 / 2008 


42 /2008 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


45 / 2008 


46/ 2008 


தில்லை வேளாண்மை துல்லிய பண்ணை திட்டம் சங்கம் , கூடலையாத்தூர் கிராமம் , காவாளக்குடி 

அஞ்சல் , காட்டுமன்னார்கோயில் வட்டம் , கடலூர் மாவட்டம் . 
Ayeepettai Panchayat Level Federation , ஆயிப்பேட்டை கிராமம் , ஒரத்தூர் போஸ்ட் , சிதம்பரம் 

தாலுக்கா . 
இயற்கை வேளாண் விவசாயிகள் சங்கம் , நெ . 356 , தெற்குத்தெரு , வாழைக்கொல்லை கிராமம் 

அஞ்சல் , சிதம்பரம் வட்டம் . 


48 / 2008 


சிதம்பரம் , 

செ . சுபிதாலட்சுமி , 
2013 மே 3 . 

மாவட்டப்பதிவாளர் ( நிர்வாகம் ). 

(ந . க . எண் . 2351/2012 /சப ) 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2 )(பி ) - ன் கீழ் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 
ஆர். டி . 137 , தேவகோட்டை வருவாய் கோட்ட கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் 

கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் . 
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரகத்திலுள்ள ஆர்.டி .137 , தேவகோட்டை வருவாய் கோட்ட கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் 
கிராம உதவியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்டகாலமாக மேற்கொள்ளாததால் , 1983ம் 
வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளரின் செயல்முறை 
ஆணை ந. க .2351/ 2012 சப , நாள் 17 - 08 - 2012 - ன்படி கலைக்கப்பட்டுள்ளது . மேலும் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 138(1) - ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் கலைத்தல் 
அலுவலர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 
ஆர் . டி . 32 , தேவகோட்டை உதவிபெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 

கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் . 


12- ன்படி கலைக்கப்பாளர் அலுவலக கூட்டுறவு சரிவிக்கப்படுகிறது . 


சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரகத்திலுள்ள ஆர். டி . 32 , தேவகோட்டை உதவிபெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலைப்பள்ளி 
ஆசிரியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்டகாலமாக மேற்கொள்ளாததால் , 1983ம் 
வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளரின் செயல்முறை 
ஆணை ந . க . 2352 /2012 சப , நாள் 17 - 08 - 2012 - ன்படி கலைக்கப்பட்டுள்ளது . மேலும் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 (1) - ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர்/ கலைத்தல் 
அலுவலர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 

என் . என் . 618 , எஸ் . சி . ஜி . ஆர் . உயர்நிலைப் பள்ளி ஆசிர்யர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் . 
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரகத்திலுள்ள என் . என் . 618 , எஸ் . சி . ஜி . ஆர் . உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டுறவு 
சிக்கன நாணய சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்டகாலமாக மேற்கொள்ளாததால் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளரின் செயல்முறை ஆணை ந .க .2353/ 2012 சப , நாள் 
17 - 08 - 2012 - ன்படி கலைக்கப்பட்டுள்ளது . மேலும் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138(1) - ன் கீழ் 
காரைக்குடி சரக துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் கலைத்தல் அலுவலர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் 
அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 

ஆர். டி . 141 , சிநேகவள்ளி மில்ஸ் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் . 
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரகத்திலுள்ள ஆர் . டி . 141 , சிநேகவள்ளி மில்ஸ் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய 
சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்டகாலமாக மேற்கொள்ளாததால் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 137(2)(பின் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளரின் செயல்முறை ஆணை ந. க. 2354/2012 சப , நாள் 17 - 08 - 2012 - ன்படி 
கலைக்கப்பட்டுள்ளது . மேலும் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 (1) - ன் கீழ் காரைக்குடி சாக 
துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் /கலைத்தல் அலுவலர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் 
செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 

என் . என் . 486 , குன்றக்குடி தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் . 
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரகத்திலுள்ள என் . என் . 486 குன்றக்குடி தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் தனது 
முதன்மை பணியினை நீண்டகாலமாக மேற்கொள்ளாததால் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137 (2)(பி ) ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளரின் செயல்முறை ஆணை ந .க . 2355/ 2012 சப , நாள் 17 - 08 - 2012 - ன்படி 
கலைக்கப்பட்டுள்ளது . மேலும் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138(1)- ன் கீழ் காரைக்குடி சரக 
துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர்/ கலைத்தல் அலுவலர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் 
செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


களின் சட்டப்பிரிவு க்கப்பட்டுள்ளது . அலுவலக கூட்டுறவ ரிவிக்கப்படுகிறது 


என் . என் . 470 , கண்ணங்குடி வட்டார ஊராட்சி ஒன்றிய ஆசிரியர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் . 
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரகத்திலுள்ள என் .என் .470 கண்ணங்குடி வட்டார ஊராட்சி ஒன்றிய ஆசிரியர்கள் 
கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்டகாலமாக மேற்கொள்ளாததால் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளரின் செயல்முறை ஆணை ந . க . 2357 / 2012 
சப , நாள் 17 - 08 - 2012 - ன்படி கலைக்கப்பட்டுள்ளது . மேலும் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
138 (1) - ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் கலைத்தல் அலுவலர் மேற்படி சங்கத்திற்கு 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 

என் .என் . 611 , வைரவன்பட்டி தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் . 
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சரகத்திலுள்ள என் . என் . 611 , வைரவன்பட்டி தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் தனது 
முதன்மை பணியினை நீண்டகாலமாக மேற்கொள்ளாததால் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137(2)( பி ) ன் கீழ் காரைக்குடி சரக துணைப்பதிவாளரின் செயல்முறை ஆணை ந . க .2356 /2012 சப , நாள் 17 - 08 - 2012 - ன்படி 
கலைக்கப்பட்டுள்ளது . மேலும் , 1983ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138(1) - ன் கீழ் காரைக்குடி சரக 
துணைப்பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர்/கலைத்தல் அலுவலர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் 
செய்யப்பட்டுள்ளார் என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது . 


காரைக்குடி , 
2013 மே 20 . 


கு . நரசிம்ம ன் , 
துணைப்பதிவாளர் . 


(ந . க . எண் . 1126 /2010/சப ) 


ஆர் . 1530 தந்தி பொறியாளர்கள் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 


மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) திருச்சிராப்பள்ளி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த ஆர் . 1530 , தந்தி பொறியாளர்கள் 
கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் , 07 - 02 - 2013 முதல் கலைக்கப்பட்டு அதன் நிர்வாகத்தை கலைத்தல் அலுவலர் திரு . எஸ் . 
ஜோதிமணி கூட்டுறவு சார்பதிவாளர் ( வீட்டுவசதி ) அலுவலகம் கலைத்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது . 


திருச்சிராப்பள்ளி, 
2013 மே 14 . 


ஆர் . வீராசாமி , 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) 

( முழுக் கூடுதல் பொறுப்பு) 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


